OF THE REGISTRARE 


MDRAAS 


பிஸ்மில்லா ஹிற்றகுமானிற்றம். 


தருமக்கா 


த 


ல் 


REGISTERED 
18 APR 1910 


இவை 
திருச்சினாப்பள்ளிஜில்லா 
புத்தாநத்தம் கிராமம் கஸ்பாவிலிருக்கு 

மகாவித்வானாகிய 
பி . பு . சய்ய தலிசாயபுகுமாரர் 
நூர்யிஸ்மால் சாயபும் 

கவிராஜரால் இயற்றப்பட்டு 


டை 


இலுப்பூர் மகா ---- ஸ்ரீ 
சே . சஞ்சியிபுராஹீம் ராவுத்தர் 

அவர்களாலும் 

வேலுவார் கோட் 
சின்ன அப்பாவுறாவுத்தர்மகன் 
கிராம முன்சீப் மீராசாயபு 
அவர்கள் பொருளுதவியால் 
மதுரை வடக்குமாசி வீதி 

இ . ராம . 
குருசாமிக்கோனாரவர்களுடைய 
ஸ்ரீ ராமச்சந்திரவிலாச அச்சியந்திரசாலையில் 

பதிப்பிக்கப்பெற்றது . 

1910 
இதின் விலை ) 

(அண 


OFTENTAROFI 

* MDRAS 


பிஸ்மில்லாவிராகிமானிற்றம் 


தருமக்காதல் 

.. 


BETISTERS 


18 APR1910 


168 


காப்பு . 

நெடிலடியாசிரிய விருத்தம் 
பொருளதர்க்கு குடை கொடுக்கும் கடமைதீர்த்தால் 
புகழ்கீர்த்தி பெருவதல்லால் சுவனமாடும் 
அருளுடனே பெருவதுடன் புவியில்மேண்மை 
ஆகிறத்திலதிபலனும் பெருஞ்சந்தோசம் 
மருமலர்கள் வாசனையும் பெருவீரென்று 
மா அயனும் திருமரையா லுரைத்தசொல்லை 
கருத்துடனே புவிமனுவோ ரரியவேண்டி 
கவிவாக்குக் கருள்புரிய கடவுள்காப்பாம் . 


14 


கடவுலெனும் ஆதிபறம் பொருளைப் போற்றி 
காவாண்டாபிமார்கள் பாதம் போற்றி 
விடைகள் தவராத அஸ்காபுமாறும் 
பிசையருள் பெற்றிலங்கு ஒலிமரையோர்தன்னை 
திடமுடனேயவர்பதத்தென் சென்னியேற்றி 
தேசமனுவோர்களுக்குத் தர்மக்காதல் 
சடைவது கொள்ளாமலிதைக் கேள்ப்போர் தன்னை 
சாகையுடன் போற்றி செய்து சாற்றுவேனே , 


தர்மத்தின் காதலைக்கொள்ளுங்கள் 
தக்கபுண்ணிய ததைக் 


புவிமனுவோர் 


கொள்ளுங்கள். 


அண்பல்லவி 


கருமக்க தயகற்றிவிடும் 

காயத்தையுஞ்சுத்திசெய்யும் 
பெருமையின் சுவனவிட்டைப் பெற்றுக்கொள்ள செய்துவிக்கும் . ( 


தருமக்காதல் 


எவிகள் 


அருமறை கானப்படைத்த ஆதிபொருளான பான் 
அஞ்சித்தொளுகச்சொன்னான் அதின்பின்னாலேகுடையை 
அன்பதுக்கொண்ணேகாலாக யாருங்கொடுக்கவேணும் 
அந்தக்கடமைதன்னை சிந்தை கோணாமல்ச்செய்ய 
ஆதியன் திருமறையில் இதியேயறுவி திட்டான் 

போல்க்கொடுத்தவர்க்கு பதியாம்சுவன னாட்டை 
ஆதியன் கொடுப்பேனென்றும் அசுவாசினேகனென்றும் 
எனபாகச்சொன்ன மொழித் தென்பாய்மனதிலுற்று , ( கரு ) 

எல்லாஉயிர்களுக்கும் இரணம் கொடுக்கும் வல்லோன் 
எழிலாகச்சொன்னமொழி இன்பத்துடனே கேட்டு 
எல்லோர்க்குமேகம் 

மகடமை என்று மனதிலுற்று 
எசுசந்தோசமுடன் பாகம் தனைக்கொடுக்க 
எக்கணமுமேசுகத்தை சக்கவே பெருவிரென்று 
எகனொளிலாலுதித்த யோகமகமூதுரைத்தார் 
என்று அசுஹாபுகளும் இசைந்த இமாம்களும் 
எப்போதுமேகடமை தப்பாமல் தா சொன்னார் . 
வாசம்பாவும்புகழ் சோலைவளம் பெருகும் 
வாக்காலே தானுரைக்க யார்க்கும் பெலனுமுண்டோ 
வாறுதியின் பிரகாச மீரியதோர் தண்ணொளிவு 
வகைகள் கனிவருக்கம் வய்யகத்தினெண்மடங்கு 
வருகும் நதிஜலங்கள் பெருகிய தேனமது 
வாடை அத்தர்மல்லிபோல் பேடும் . அன்னக்குயில்கள் 
வாங்காவலம் பாகள் பாங்கானவா 

எள் பாங்கான வாத்தியமும் 
வச்சிறகாயமும் பெற்று தச்சகறாவீர்சுவனம் . 

( தரு 
பெண்கள் சுவனபதி கண்கள்சிங்காமேதை 
பேருலகிலுவப்பிட யாருமினையுமுண்டோ 
பேக் தயர் செவ்வாயழகு காதலர் சென்னியில்கூந்தல் 
பெருகிய நற்பவளம் இதழ்கூந்லை முகில் போல 
பேச்சோ அமுர் தவாக்கும் ஆச்சிறியமோ குறல்கள் 
பேதகமில்லாத பரிபூரணசந்திரன் முகம் 
பெண்ணை சம்போகம் செய்ய யெண்ணமது கொள்பவனே 
பெருக்குடையர் தனக்கு தருவேனென்முனயனும் , ( தரு 


தருமக்காதல். 


தங்க ஆயிரமாற்றுச் செங்கல்விநோதங்களும் 
சக்கரத்தினாதியுடன் வைரிேயப்பதிப்பும் 
தலங்களில் முத்துகளும் மாணிக்கப்புடையுடனே 
தரங்கள் தரங்களுடன் நிரங்கள் வெவ்வேருவிதம் 
தாருகளும் கட்டடத்தின் சாந்துகளும்யென்ன சொல்வேன் 
தையலர்நடனங்களும் மையலதிலேமிருக்கும் 
தம்பி தமையசோடு தாய் தந்தையுடன் வாழ 
தம்பிரான் கொடுப்பேனென் றான் இன்பக்குடையருக்கு . ( கரு ) 


கொடைகள் கொடுப்பவர்க்கு தடையன்றியே சுவர்க்கம் 
கொடுப்பேனென்றே அயனும் எடுத்து மறையில் சொன்னான் 
கோமான் மொழியைக்கேட்டால் சீமானாவவேவாழ்விர் 
கொற்றவன் மொழியைவிட்டால் கெட்டநரகில்வீழ்வீர் 
கொடுத்தபொருள்களாறு மடத்தனமானவரே 
கொஞ்ச அரிவாலேநாமள் பஞ்சபாதகம் செய்குறோம் 
கோரியயெமனுவந்து விரிடஉயிர் பிரிப்பார் 
காண்டுபோகபரலோகம் என்று பலனேகுடையாம் . 


பெண்டுபிள்ளை சொத்துகளும் ஒன்று மேதான் கூடவார் 
பேயே மனக்குரங்கே ஞாயமுனக்கிதுவோ 
பெருவிமோளிகையும் ஆமோ கொடுகரை 
பேச்சின்சாமார்த்தியமும் ஆச்சரியமோசணையும் 
பெலமும் அளியாதென அழகும்குரையாதென்றார் 
பெரியோர் தவப்புருசர் மரையோர்றாஜாக்கள் முதல் 
பேணியேஇருந்ததெல்லாம் காணியேயிரிக்கிட்டது 
பெரும்பாவியாகிலுமே தருங்குடையாழவியும் , 


காசுகளை தேடிச்சிலர்க் கட்டியிருக்கிவைத்து 
கனமான தன் மனது இணக்கமாய்ருச்கொடார் 
கருமிகளை போலவேறு அரும்பாவியாருமுண்டர் 
கடமையின் கொடைகர்மம் கண்டுமரைபோருக்றத்தால் 
கடுத்தமுகத்துடனே தடுத்தச்சொல்லுவதைக்கேள் 
காடுமலை நாடுசுத்தி கடல்கப்பலிலுமேரி 

கையாலேபாடுபட்ட மெய்யானயென் பொருளை 
கண்டவர்க்கேயேன் கொடுப்பேன் னென்றது போெேசால்லாமல் , ) 


கண்ணைக்கொடுத்தயனும் விண்ணுமண்ணும்பாக்கம் கங்கான் 
காதைகொடுத்த துவும் வேததேவாக்கியம்கேள் 
கனமாலயாசிகனில் மண்டிதளத்தனையோ 
காஹானைப்புகள் மாவோடும்வாயுமய்ந்தான் 
கையை கொடுத்ததுவும் மெய்யாம் வேலைக்கு தவி 
கால்கள் கடைகளுக்கும் மேல்கள் அதாக்குதல் 
காற்றுநெருப்புத் தண்ணீர் மண் ஹாடன் ஆகாயமுதல் 
அகலந்து மனஉருவாய் கற்பித்தோன் கொடுக்கச்சொன்ன . 


இப்படியமைத்தநாயன் எப்படியரிவித்தாகோ 
இன்பமுடனே கேட்டு எக்சக்தோஷமாக 
இசைந்து நடப்போமானால் இசகொன்றுமோடாத 
இவ்வுலகிலும்புகளா மவ்வுலகிலும்சுவனம் 
இச்சையாய்க்குடையாருக்கு பட்சமுடனிவெரென்று 
இறையோன் திருமரையில் இயம்பியிருக்கிறதாய் 
இரசூல்மேக்குச் சொன்னார் எல்லோாறியவே தான் 
கடேத்தமாகிடுங்கள் காடேத்தமாகுமுன்னே . 


. ( கரு) 


காடேத்தம்காள் நமக்கு கடவுள் அரிவித்தாரோ 
காடேத்தம் வருகும் காள் காவியதில் கண்ட துண்டோ 
காடேத்தமபாளதுவும் கணவால் தெரிந்தோமேதான் 
காடேத்தம்போகுது கடுவிஷத்தாலேயோ தான் 
காடேத்தமாகுரது கத்தியாலே வெட்டுப்பட்டோ 
காடேத்தமாகுரது கள்ளர்கையில் தானது வோ 
காடேத்தம்வர்திடுமோ கன அப்புகாத்ததிலும் 
காடேத்தகாளுக்கும்ன் கனபலன் கொடையிடுதல் , 


இருக்கால்வல்கிய 


ஓதித்தோளுதிடித்தம் உபசாரக்செய்திடினம் 
ஓயாமவேப்பத்தை சாயாமல் செய்திடினும் 

நகாய் பெருக்காலம் தின்ஒலும் 
ஒருமித்துப்பஞ்சாவை ஒன்றாக செய்தாலும் 
ஓது மரையோர்கள் மீதில் காதலிப்புக்கொண்டாலும் 
ஓங்குசத்தம்பாக்குக்குமுன் ஒரு செய்து தொழுதாலும் 
ஓடியகபுரைத் தேடி நாடியாத்திகாச்செய்தாலும் 
துருக்கால்சுவர்க்கம்பூகான் பெருங்கடன் ஜகாரத்தைகொடான் .(கரு ) 


நாம் பங்கு இருவத்தஞ்சு போய் கொடுக்கும்படி 
நூவல் ஆதிமொழியைகவலை கொள்ளாமலிந்தார் 
நூகுமுசாமற் றமுள்ள நபியுமவர்ரும்மத்தும் 
நூதன சொல்லாலேகணம் காதலிப்புடன் மகிழ்ந்தார் 
நட்பமும் கல்வரிவில்லா அற்பமனுவானவரே 
நூருமுகம்மதுட பேரு உம்மத்தென்றுறைத்தால் 
நூறாமலேவிளக்கை கூமுகலே கடத்தும் 
துதலால்கபியுரைத்தார் கதவாதிரிடக்குடை . 


--நீ வரும்போது பொருளுன் கூட வந்த துண்டோ 
மே லோகத்துக்கு கொண்டு போவாயோபொருளை 
இனத்து பாராமலதில் கனக்காசைகொள்ளுகிறாய் 
கேது செல்வமென்று நினைத்துயிருக்குகிறாய் 

அரிவாலே பொருள் பாஷப் புரட்டு தன்னை 
நத்தம் ஒன்றுக்கெக்கயோ உத்தருனமாறுதடா 
சீயமதைநம்புவதேன் அது உன்னைவிட்டிடுமே 
சிஜமேசத்தியமாக வஷமாய்கொடையைகாடி , 


மண்டலத்தில்கொடை தந்தேன் மகாஜபேறுபெற்றோன் 
மாண்டுபோய்வர் திரேகம் பூண்டு மண்ணோட அழிந்தும் 
மாவுலகழியும்வரை காவது நில்லாது புகழ் 
மணுவோர்புகழ்வது போல் மா அயன்புகளுகிரான் 
மங்காமலேயவாக்கு பொங்கும் சுவர்க்கமுண்டு 
மடையா இவத்த குணத்தை விடையாகல்லர்வாலே 
மய்யல்கொண்டுமேதினமும் நொய்யா தபுத்தியு- 
மாதவ பலன் கிடைக்கும் நீதமேபெரும்கொடையால் , 


சொத்தின் கடமைகோடான் மற்றபண்ணியம் மொன்கேது 
சொத்தும் பிரிந்திவிடும் உத்தஉயிர்போகுமுன்னே 
சொத்தின்யேக்கமே கொண்டு சோம்பேரியாகிடுவாய் 
சொத்வம்உனக்கிருந்தால் உற்றோர்விரோதியடா 
சொத்தாசைகொண்டல்லவோ சுத்திகத்தியாகுகிருய் 
சொத்தேஉனது உயிர் சத்ராதியாகுதடா 
சொத்தேகலகமதை மெத்தவருத்திவைக்கும் 
ததைக்கெடுவழியா லெத்தாதிருக்கும்கொடை . 


6 


தருமக்காதல் 


பாதகம்கொடுமைத்றும் பாருலகெல்லாம்புகளும் 
பாவியென்ற கெட்ட பெயர் ங்ேகி ஆவியும்சுகத்தை 
பர் பலவிதங்களுடன் அற்பு கமாகபெருகும் 
பஞ்சலட்சண அழகும் கஞ்சமாய்குடியேடுகாள்ளும் 
பசிதாகமனுகாமல் ருசியுடனேபொசிப்பும் 
பகர்ந்து யேழைகளுக்கு உகந்து உண்ணக்கொடுக்கும் 
பாவாகொடையிடுவோன் தாகாவேலும்பெயதை 
பாங்காய் பெருகும்படி நீங்காகொடையிடுதல் . 


செந்தாலொருபிடி மண்ணுத்த வாயிலேவிளுகும் 
செகத்தில் திரும்பிவந்து மிகைதீர்க்க வழியில்லை 
செய்பான்மையின் காலம் கையாலழிந்து விடும் 
செம்போஇரும்போகல்லோ வம்பாஉன துமனம் 
சேஸ்ட்டபுத்திரருந்தன் நாட்டத்தாலான்மைசெய்யார் 
சேரரம்பு சவ்வும் மூளை கரியெலும்பும் 
சேறும்புளுபூச்சியும் தாழும் மண்ணாக உடல் 
செல்லாகபோகுமுன்னே உல்லாசநனமை சேர , 


தேடியேருசிக்கிதிண்ணான் வாடியே முகம்கடுத்து 
தேடியோல் லுடைவாங்கி மோடியுடனேஉடுத்தான் 
தேசமதில்நல்வசன வாசனையில்லா தபதர் 
தெய்வபக்த்தியுமில்லா அவ்வாய்மிருகம் போல் 
தேசதியாகிவந்து நேசமுடனே கேட்டால் 
தேனாதெருவிருந்து தானே வந்த பொருளோ 
தேடியேயென் பொருள்களை தெட்டதில்கவோவந்தீர் 
தெம்பு மனவமரைப்போல் அன்பு கெடபேசாமல் . 


யாகமொன் சொல்லுகிறேன் பாகமுடனேயதையும் 
யாருக்கன்க்கேளும்கூரும் புத்தியதனை 
யாரோவருமனிதன் பேறோசீமாகெனவே 
பண்பானமகளென்று தென்பாயவனுக்குண்டு 
யவளின்சமுகம் தனில் யாசகன் ஒருவன் வந்து 
யம்மாயெனது பசி சும்மாவிடுகுதில்லை 
யாசகமாயெனக்கு போஜனமீத்திடென்றான் 
யாறோயேளையென்றவள் சீனாய்னொட்டியொன்றீய்ந்தாள் . 


( 


தகுமக்காதவ் , 


7 


பசியான யேளையவன் பகர்ந்தரொட்டியைவாங்கி 
பக்கதிண்ணையில்வைத்து தக்கபசியை ஆர 
பார்த்தான் அவள் தகப்பன் வியர்த்தே உடல்களெல்லாம் 
பயலே னக்குகொட்டி நவிலக்கொடுத்தவள்யார் 
பகந்தி எனக்கு மொழி உகர்ந்து சொல்லடாவென்றான் 
பயந்துபக்கிரவனும் நயந்தமொழியுடனே 
பாவாகிருவயதின் தாதாயேந்தாளெனவே 
பாய்ந்தான் மனேயிர்குள்ளே தான் சாகபோகிறவன் . 


( கரு ) 


விகையில்யிரக்கமில்லான் யெழிலான தன் மகளை 
விழுத்தமுறட்டடியும் பெட்டி உதைத்ததுடன் 
மீய்த் ளேரொட்டியதை பிசைந் தவலது கையை 
பருக்கிப்பிடித்து கையை நறுக்கிகன் மணிகட்டிற் 

நல் துடித்து அரிவெல்லாம் தடுமாரி 
மறையவல்லவனிது யெளுதின விதியென்று 
விருக்கும் போதூருஜனம் எல்லாம் 

விசனமுற்று 
மிருத்யம் கலங்கினாரே ஒருவரிது போலாகாதீர், 


உளரிலுள்ளவாலிபர்களுற்ற வலுவானவர்கள் 
உள்ளபொருளத் தனையும் ஒருமிக்கக்கொள்ளையிட 
உலுத்தமடப்பயலின் செலுத்தியெல்லாம்குரைய 
உருட்டிகைகால்களையும் பிராட்டியிருக்கிகட்டி 
உளமைபோலேதானிருக்க வாயினில் துணியைவைத்து 
உளசிமுதல்பாசி வரை ஒன்றுமில்லாதெடுத்து 
உதயகாலத்துக்கு முன் பதைபராக்காகினார்கள் - 
உத்தபெண்டீர் வந்து கண்டு செத்திடென்றாளாதலாலே 


விசனத்தால்கோவுகொண்டான் வேருபொருளொன்றுமில்லை 
விபாமில்லாமல் போச்சு சவாடனை சிலவுக்கு 
வீக்கிசிலகாலத்துக்குள் தூங்கிச் செத்துப்போயிவிட்டான் 
விடுமில்லாமலாச்சு ஓடுவன் றுமிச்சமில்லை 
சங்கைவெட்டுப்பட்ட ஆசைமின்னாள் தனியானாள் 
விசயம் மிகக்குறைந்து உளருகள் தோருமலைத்து 
விரும்பிபிச்சையைக்கேட்டு அருந்திஉண்ணும்கதையை 
விண்வேரைக்குசேன் நன்கும் உகந்து கேட்டு , 


( ஆத 


8 


தருமன்காதல் . 


நேரம் பகலில் காலம் பணிரெண்டுமணிவேகன் 
கோாய்ப்பாத்திரம் ஒன்று உராய்யெடுத்துக்கொண்டு 
நேசமுடன் ஓர்மனையில் கூசாமல் அன்னங்கேள்க்க 
நேர்வழி பார்வை தெரியாகாரிகையவள் மகனும் 
கெட்டாமசுப்பைதனிவற்ற சாதம் கொண்டுபட 
நேமமுள்ளபெண்ணவளை காமமுடன் பார்த்துரைப்பான் 
கோளையேயென்னையும் நீ சீகவியாணம் செய்யடி 
கெசமென்றுஒப்புக்கொண்ட வாசகதையைக்கேட்டு , 


நாட்டார் தனையனைத்து நல்லமரைகளும் ஓதி 
நாயன் கிருபையினால் நேவேமங்கல்யம் பிட்டு 
நாலாருமானத்தைக்குப்பின் உளவாசமாப்பினை பெண் 
நாடாம் தன் பதிவிட்டு உளர் வேறுபோகுமப்போ 
கடுமத்தியகாலம் நல்லகட்டுசாதமதை 
நன்றாயவிள்க்கச்சொல்லி பெண்முனவள்குரைத்து 
நல்ல முகம்வாய்களுவி சொல்லினனேதேவியர்க்கு 
காயகியேயென் கலத்திற் நாடிதின்னவாருமென்ற . 


( தரு ) 


வெட்டுப்பட்டகையதுவும் வெளியாகிடுமேயானால் 
வேகமுள்ள தன் கனவன் போகவழி செய்வானென 
வெறுத்து விசனமுற்று கருத்து மனங்கருக 
வேத்தையேநாநொருனாளும் சேர்ந்தேஉண்டது இல்லை 
வோப்பம்கொள்ளாமல் தின்னும் அற்பநேரத்தில்யானும் 
வெகுசருக்குடன் பின்னே வெளியாவேனென் றனளே 
வேங்கையைப்போதே யெசிகளிளிகள் சிவந்து கோபம் 
வேளையோமத்திய காலம் தாளுதென்றுரையை 


ஒய்யாரமானவர்க்கு ஓராகுமாசம்வரை 
ஒருகைமுடம்தனை ஒழிவாகவைத்திருந்தேன் 
ஒரிவான் பழித்து வெளியாகுதே ஐயனே 
ஒற்றக்கைபழுகைக்கண்டால் விட்டோட்டநாடிடுவார் 
இகோயென ததி யேகுதோதான் பிச்சைக்கெதி 
ஒன்னை ஆதியனே நன்றாய்பசியருக்கு 
ஒருவண்ெேராட்டிதந்தேன் கருமம்வேரேயே இல்லை 
ஒக்கார துக்கத்துடன் தாங்காகண்ணவடித்தாள் , 


தருமக்காதல், 


9 


துக்கத்துடனழுக தக்கபெரியோன் கடவுள் 
துண்டான் வலதுகை பெண்டானவனகயத்தான் 
துரிதபுருஷனுடன் பரிசுத்தகைய தனால் 
அடர்ந்த பகேளாரி நடக்கும் வழி தனிலே 
அஸ்ட்ட குணமானபெண்ணே கஸ்ட்டங்கொண்டதென்னவிதம் 
தயாம் கடந்ததெல்லாம் தப்புரவாகஉரைத்தாள் 
நல்லியப்பருஷனவள் சொல்லியதெல்லாம்மரிந்து 
அய் தானவல்லவனின் செயலை மிகப் புகழ்ந்தான் , 


இன் பமிப்படிக்கொற்ற பெழிலான வாக்கியங்கள் 
இளு துச்சொல்வோமென்றால் யென்னால முடிய 

யவில்வே 
சகைக்குணமுடையோர் யோகப் புருஷரென்றும் 
இரைபோனதிருமசையில் குரையன்றி அறிவித்தான் 
இருலோகம் தன்னிலுமே பெருவார பெருமையென்ற 
உசையை மனதில்வைத்து தாட்சாண்டர் தனிலே 
இசைத்துக வர்க்கமதை அசத்த கொள்ளாமல்போ 
ஈகைதருமக்கொடையோக மனதில் கொண்டு 

.. 
(தரு) 


ஆதியைத்தொளுகும்பள்ளி கட்டு தர்க்கும் வந்தவர்க்கும் 
ஆருகள் குளங்கள் வெட்டி அடுத்து சத்திரம்கட்டி 
அன்னதானங்களிடும் கன்னிதானங்களுடன் 
ஆதியன் மரைதன்னையே ஓதிவைக்கவேகொடுத்தால் 
அகலா தருமமது யுக்புகமேவளரும் 
அய்யாமெய்யாகயிது பொய்யல்லசத்தியமே 
அரகணத்தினுன் னாயிரம் பிரிச்சல்கொள்ளும் உடலைவிட்டு 
அதற்குமுன் புண்ணியத்தை அகலாமல்செய்யபெண்ணி . ( கரு ) 


கைகால் முடங்களுக்கும் கண்கள் தெரியா தவர்க்கும் 
கற்றபெரியோர்களுக்கும் உற்றகுலவேளைகட்கும் 
கட்டும்டடைபோர்வைமுதல் மற்றுமுங்காரங்களும் 
கருக்கொடுக்கமனம் உருதிகொண்டாலேயவர் 

தனால் செய்த முடுமையின்பாவமெல்லாம் 
கருத்தன் பொருத்து தவி உற்றசுவர்க்கம் கொடுப்பான் 
கையாலோன்மைதின்மை மெய்யாய் பெருகும் வழி 
கண்டு நலத்தைசெய்தால் உண்டும்சுவர்க்கமென்று . 


1 . 


10 


தருமக்காதல். 


சந்தோசமானஉயிர் தந்தோன் தனையரித்து 
சாளையமில்லாமலேதான் பேழைபரதேசிகட்கு 
சக்காத்திடும் பொருளை வைக்காமலே கொடுக்க 
சட்டம்உனக்கும்உண்டே கெட்ட மனமானவனே 
சாங்காலம் வரும்போது பாங்காய் கொடுப்போமென் முல் 
சம்பத்தின் வாழ்வதையும் நம்பாதேயொருக்காலும் 
சடுதியில்வாயடைப்பம் படு தீயும்பட்டிடுமே 
சற்று நேரத்திலழியும் உற்றகடனை கொடுக்க - 


தன் காலம் தன்னிலேதன் பெண்ணும் பிந்திடுது 
சன் காலம் தன்னிலே தன் பின்னை பிரிந்திடுது 
தன் காலந்தன்னிலே தன் பொருளும் பிரிந்திடுது 
தன் காலம் தன்னிலேகன் மாடாடு போயிடுது 
தன்காலம் தன்னிலேதன் தாயகம் போயிடுது 
கன்காவம் தன்னிலேதன் உடையும் பிரிந்திடுது 
தன்னோடு உடலைவிட்டு பொன்னுயிருபோயிடுது 
தானும் அதற்குமுன்னே ஞானம் தனையரிந்து . 


லுத்தன் முகம்தனிலே உத்த அளகில்லை அய்யா 
லுத்தன் கண்பார்வையது மெத்தக்கொடுமையடா 
லுத்தனின் வார்த்தையெல்லா மெத்த கலகசத்தம் 
அத்தன்கைசொத்தசினால் உற்சேர்க்குதவியில்லை 
ஒத்தன் பொருளதையும் செத்தாலும்பியவொட்டான் 
லுத்தன் தான் சாவதற்கு மெத்தசெய்யாதேஎன்பான் 
அத்தன் பொன்வெள்ளியெல்லாம் மெத்தகொடிய விஷம் 
அத்தனவன் குளியில் கொத்தும் அறவமும்தேள் . 


மருயிப்பயல்களுக்கு கனசொத்துயிருந்து மென்ன 
கருமிப்பயல்களுக்கு காடுவீடுயிருந்து மென்ன 
கருமிலுத்தப்பயலின் கையில் மோதிரமென்ன 
கருமிலுத்தன் ஜடலம் பெருமையாய்ப்பெருத்ததென்ன 
கருமினுத்தப்பயலைக்கண்டும் பலனுமென்ன 
கருதப்பயல்முகத்தில் கன அழகுஇருக்கி தன்ன 
கரு இப்பயல்களுக்கு கர்மமொன் றனகா 
ஈருட்கனத்தைவிட்டு பெரும்சவனம்பொவே . 


1.8 APR 1910 


3 


Dhaan 

MADRAS 
தருமக்காதல். 
கடலைக்காணபெரிதாம் கனதர்மமென்றகுடை 
கடலைக்காணபெரிதாம் கனகுடையாளர்மனம் 
கடலைக்காணபெரிதாம் காவோர்புகளுவது 
கடலோசைதக்கா தீயும் கர்னன் கல்கி மனுமே 
காத்து அடிக்கும்போது துத்திக்கொண்டபேர்களய்யா 
கடவுள்சமுகம்தனிலிடை விடாசினேகிதர் 
கஞ்சயிப்படி கண்மை நெஞ்சாரவிட்டிடாமல் 
கப்பால் செய்காலமிது மெய்யாகவே தினமும் . 
வசைதரும்மீட்டோர் வயதைகேடுகம் காய் 
வால் லோன் கொடுப்பேனென்று எல்லாமறையிற் சொன்னான் 
வாகாயெப்படி கொத்த யாகமொன் றரிவிப்பேன் 
வஞ்சகமில்லாது மனம் நெஞ்சத்திலிருதியே 
வளியாயரித்து கேட்டால் தெழிவாகுமேகுளமும் 
வையகத்தின்வாழ்வதிலே துய்பகுபேரனைப்போல் 
வஞ்சனையில்லிசூனியம் நெஞ்சார் செய்திடினும் 
வத்தாக்குடையருக்கு பெத்தாதுசத்தியமே . 


( கரு) 


முசாபியவரின் நேசசினேகரொன்று 
மூசாபிசமுகம் யேகியவர்வந்துநின்று 
மூசாகபியவருக்காஷை சலாமுரைத்து 
முசாநபியயெனக்காசை நிக்காகுநாளை 
முந்தி எனக்குவிடை தந்து அனுப்புமென்றார் 
முசாசினேகர்கையை முகந்து தஸ்பீகுசெய்து 
முன்னோன் கிருபையென்று முடுகஅனுப்பினரே 
அசாகபிரமுகம் காசாஉயிர்பிரிப்போர் . 


எமகென்றவிசுமாயில் மூசராபிசமுகம் 
ஏகியவார்த்தையெல்லாம் எசவாய்தெரிந்து கொண்டு 
எங்கேமூசாகபியே ஒங்கள்சினேகிதற்கு 
எடமேயில்லை திக்காகு திடமாகச்செய்யகாளை 
எட்டோடுகாலுமணிக்கேகி உயிர்பிரிக்க 
ஏகாந்தமானவனூம் போகஉத்திரவிட்டான் 
காட்டுநாள்காலமதை திட்டம்பொருக்களென்று 
வவும்கபியேசிலவெல்லாம் வீனாகுமிண்டார் . 


13 


தருடக் காதல் . 


நாயன் தனைப்புகழ்ந்து தயொம்.சா அவரும் 
கல்லமனமதினில் சொல்ல காவிசனம் 

டிமனதிர்க்கொண்டு வாடியிருந்தனர்கள் 
நன்றாய்மூகாசினேகர் செண்டார்க்கரை விட்டு 
நம்புதலாய் வொருபக்கர் அன்புடனவலாக்கண்டு 
நானோபெண்குமருள்ளோன் நல்மூசாவின்சினேகர் 
நாடோசிமானென்றும்மை கோடாசோடி சொல்லுது 
சாதாநல்மனத்தோமே யேதாகிலுங்கொடென்றான . 


குமர்நிறவேற்ற தர்க்கு கொடுத்தாமே நூர்கிருகம் 
கோரிய பொருளை வாங்கி விரியபக்கீறவரும் 
கொத்தவள் தனைப்பு சழ்ந்து உத்தரும் லுந்தொளும் 
கோமானிவர் வயதை சேமமுடனேயே தான் 
காடுத்து சென்றது போக அழுத்து நூருவயதை 
கொடுத்திடவேணுமென்று அடுத்துத் தவமிருந்தார் 
கோள துயில்லாமலையன் நீளவயசைகொடுத்தான் 
கோமானின் தூதர் மூசா நேமசினேகிதற்கு. 


தருமம் கொடுத்து மூசா நபியின் சினேகி கரும் 
தானும் சிலபேர்களும் போய் தரும்பெண்னிக்காகுசெய்து 
தன்பதிசகர்க்குவந்து அன்புடனேவாளர் திருக்க 
தைய்யலின் கேர்ப்பமதனில் தய்ய ஆலிங்களும் ஆர் 
தரையிர்ப்பிரந்து அவர் விரைகாலம்கார்ப்பதனில் 
தகப்பன் பிள்ளையுடனே உகப்பாய் முசாசமுகம் 
தக்கசலாமுரைத்து மிகசவாடி பெற்று 
தனிவிஷளங்கலெனும் கனிவாயுரைத்துப்போனார் . 


( தரு ) 


பெமனென்றயீசுராயிலிருக்குரா நச்சமையம் 
யேகியதாகேளுபேரும் மிடம்விட்டுபோனபின்பு 
இரையவன் தா தர்மூசா யெமனிடம்கேள்க்க லுறார் 
யென்னிடத்தில் வந்தபேர்கள் கன்னையரிவிரோயென்று 
யெனக்குத்தெரியாதென்று மீசுராயலு முரைக்கு 
பெந்தன் சினேகிதர்க்கு பின்பக்கலியாணஞ் செய்ய 
யேகிய சமையத்தினில் போகவேண்டாமென்று நாளை 
பெட்டோகொலுமணியிவருயிர் கொல்வேனென்றீர் , 


OR 


தரும் காதல் 


நாளையிவருயிரை நாடிப் பிடிக்கும்படி 
நாயனுரைத்தானென்று நாயையச் சொன்னீர் 
நாளோவருஷமிதுளே நார்ப்பது மாச்சு 
நன்றாய்குஞ்சு குளந்தை பெண்டும் தேருடனே 
காடாது நோவுபினி வாடா திருக்கும் விதம 
நாயன் கர்பினையிதோ நாடிநீர்உரை திரே 
நல்லவிதத்துனே சொல்லவேண்டு மெண்டார் 
நடுங்கியிசுராவிலும் ஒடுங்கி உரைக்க அற்றார் . 


எடுக்கி உடலநடுங்க 

ஓதாவதெல்லாமடங்கள் 
ஒரு மான ஆதியலும் தெண்டனைசெய்திடுவானே 
ஒருபோது மேமாதி வருகாது என் மனதில் 
ஓகோஇந்தப்பிதம் விட்டேகவழி யேயில்லை 
ஒத்தாசையாகஉம்மை நத்தாரைகொண்டேனையா 
ஓதிப்பொருப்பதுடன பேதமாதியது 
உற்றமனதில் வந்த திட்டம்தேதுக்கென 
ஓராறஞ்சிந்தவனே நேராய்க்கேளுங்களேன் மூர். 


நகுமா தெலுங்கடவுள் எப்பே அரிக்கவனி 
நட்சகனுயிரை தந்து பட்சமதாய்பா துகார்ப்போன் 
ரகசியம் பிராசியமும் வகையுடன் தெரிந்தவளே 
ராச்சியபரிபாலலும் காட்சியுள்ள வல்லவனே 
ரெண்டுபேர்சினே காகங்கள் வொன் றுயிர்பிரிக்கசொல்லி 
முத்திரியகல்கணக்கில் பாரப்பா வயதுக் குமுன் 
றப்பேமிஸ்ராயிலுக்கு அப்போ அரிவித்திருக்க 
ராஜனேயிதுவரையில் கூசாதிருப்பாயேன் . 


35 


குமர் நிறவேற்று கற்கு கொடுத்தாரே நாத்திருகம் 
கொடுத்த கதைபெற்றுக்கொண்டு அடுத்தவன்சமுகத்தில் 
காரிய தாவாவும் செய்தான் நூறு வயதைக்கொடுக்க 
கோத்திரம் தளைக்கவேன்ற கேத்திகபூலாச்சுது 
கொற்றவாயிஸ்ராயிலுக்கு உற்றமாதியாச்சு 
கொடைகள் கொடுப்பது போல் திட தர்மம்வேரேயில்லை 
கொடுப்பவனைத்தடுக்கும் கொடும்பாவியைத் 

தினமும் 
கொண்டுபோய்மாகிலிட்டு தெண்டனை செயேவேகென்றனன் , ( கரு ) 


14 


தருமக்காதல். 


மண்டலத்திவேளைபரகேசிகள் மனங்குளிர 
மகிழ்ந்து துவாவும் செய்தால் உகந்து பெரியவனுடம் 
மனம் போல் குடுப்பேனென்று கனமறையா அறைத்தான் 
மா தாபிகாபிரியம் போகாதவன் பிரியம் . 
மதுவும் பால்பழம்கேனும் சதுறயின்பமுடனே 
உமா அயன் கொடுத்துயித்த காயத்தைபேவளர்த்தோன் 
மல்லிகைமுல்லை அத்தரும் மகிழ்ந்த வாசனையோடு 
மனக்கும் சுவனபதி கனத்தாசையீவேனென் றான் 


காமம் குலைகளவை கேமமுடனருக்க 
கருத்திற் கல்லபுத்தியை பொருத்தத்துடனேவைக்க 
கண்ட பொய்சாணிகளும் விண்டுபொய்சக்கியமும் 
காவுனில்கோளுமகுண்டனி நாவினின்றுரைக்கிறதும் 
காங்கைநெருப்பதினால் பாங்காம் சொத்தை சுடுதல் 
கன்னிர்க்கண்ட பெண்ண தனை கலர்ந்து புணருவதும் 

தகன் சமுகந்தனில் பொருத்தக்கேடெனவேஎண்ணி 
சாயதன தசுத்தியே செய்யுபாயத்தை தெரிந்து மேதான் . 


வட்டிலாவுனிலஞ்சம் எட்டியே பார்க்கவொண்ண 
வட்டிக்கதையை சொல்ல சட்டம்போறான் தனக்கு 
வட்டிசம் பார்த்தனையோ வட்டப்புரையதைப் போல் 
வட்டிப்பொருள் குரையும் திட்டம் தேயும்புரைபோல் 

லாபத்தைதிண்டோன் செட்டாஜிசைசிண்டோன் 
வட்டியலிசையுள்ளோன் கெட்டமுருதானெவே 
வலலோன் முகம்ம தரும் யெல்லாமரையிற்சொன்னார் 
வஞ்சபாவத்தைவிட்டு அஞ்சித்தொகுது மேதான் . 


19 


தாயாம்தந்தைகுருவை நேமமுடனேவைய்யார் 
கனியோன் தனைத்தொளுதும் தக்கபலன் பெருகார் 
தாயாம் தகப்பனிருபேர்கள் பதம்பனிய 
தருவேன்சுவர்க்கமென்று தனியோனுரைத் தனனே 
கட்டுகட்ட பாவத்தாலே கெட்டலைந்து போகாமலே 
தாடிகள்ளுகஞ்சா அபின் மோடியாவுமாத் தலமை 
தானுவேணு மென்றருந்தல் கோனின் கோபத்தைவற்தம் 
தச்சகன் நம்மளை பாளை பஷித்தாளவேனுமென்று . 


( தரு 


தருமக்காதல் . 


15 


மிஸ்க்கின் ஏனையவர்க்கும் மிடிமையுடையவர்க்கும் 
மிச்சவார்த்தை படித்த அச்சமில்லாதவர்க்கும் 
மீன ராசியில் வந்த ஞானம்உடையவர்க்கும் 
மீரும் கல்வியையுள்ள கூருமுடையவர்க்கும் 
மின்னும் மாந்திரியத்தில் உன்னி தமானவர்க்கும் 
மின்பவயித்தியவர்க்கும் மேலாம் பெரியவர்க்கும் 
மினவிகொடுக்குறது கனத் தகடன்மையென்று 
மேலோன் சொல்லாதலாலே தாளாமலே கொடுத்து . 


புவியில் புகழ்மிகுந்த புண்ணியர் திகோர் 

வாளும் 
புத்தாகத் யான் னகரில் புலவன்னூரிசமாலும் 
புருக்கான்மரையின் சொல்லை திருகத்தமிளுறை தான் 
புத்தியில் மகிழ்ச்சிகொள்ளும் பிந்திபாவியாகிடாமல் 
பூரணமுத்தொளிவான கராணமுகம்மதுட 
புகழ்பாகத்தும் பெரும்பிகழ்ச்சியொன்றனுகாமல் 

மதிலோண்மை கவண்முடனேதேடும் 
பூலோக ஆசையினால் காலம்வீணாகாமலே. 


புவமை 


( தரு ) 


வாழி 

விருத்தம் , 
தர்மக்கா தலை யான் பாட தாணியோர் வாழ்வுளே 
பெருமையாய் புகளுண்டாக பேதகமகண்டேயோட 
திருமரை யுலகத்தோற்கு தேனமுதெனவே யின்ப 
கருத்துடன் படித்துநாளும் கன பலன் பொவே வாழி . 


தருமக்காதல், 
முற்றுப்பெற்றது . 


விளம்பரம் . 


இந்த தருமக்காதலைப் பார்த்து 
படித்து அதில் அடங்கிய பொரு 
ளைத்தெரிந்து நடப்பவர்களுக்கு 
உலகாட்சக நாகிய நாயன் சொர்க் 
கப் பதியைக் கொடுப்பானாகவும் . 

ஆமீன் . 


இப்புத்தகம் வேண்டியவர்கள் அடியிற்கண்ட 
விலாசதாரிடம் பெற்றுக்கொள்ளலாம் . 
நூர்யிஸ்மால்சாயபுகவிராஜர் 
திருச்சினாப்பள்ளி ஜில்லா, 

புத்தானந்தம் கிராமம் . 


2 


ப 


auto 


2.28 


